GOVERNMENT OF TAMIL NADU 


2010 


[ Regd . No . TN/ CCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


TAMI 


- INT 

H 


.] 


ப . 


ERNMENT 


- 


- 


- 
R 


ME 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


" - - 


ADUBE 


RUTH 


1LONE TR 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 302 ] 


CHENNAI , MONDAY , OCTOBER 4 , 2010 
Purattasi 18 , Thiruvalluvar Aandu - 2041 


Part VI - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Heads of Departments , etc . 
NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


COLLECTORS AND LOCAL AUTHORITIES 
ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் , திருவள்ளூர் . 
திருவள்ளூர் மாவட்டம் , கும்மிடிப்பூண்டி வட்டம் , கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஏடூர் 
ஊராட்சிமன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

ந . க . எண் 4180 / 09/ 13/ உ . இ .( ஊ ). ] 
No. VI( 2)/460 (a -1)/ 2010 . 

திருவள்ளூர் மாவட்டம் , கும்மிடிப்பூண்டி வட்டம் , கும்மிடிப்பூண்டி ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஏடூர் ஊராட்சி மன்றத் தலைவர் 
திரு . சி . மாரிமுத்து என்பவர் ஊராட்சி மன்றக் கூட்டத்தினை 30 - 05 - 2009 - க்கு பிறகு கூட்டாதது , ஊராட்சி நிதியில் 
ரூ . 8 ,88 ,025 / - ஐ விதிமுறைகளை கடைபிடிக்கப்படாமல் நிதி இழப்பு ஏற்படுத்திய காரணங்களுக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 
1994 , பிரிவு 205 உட்பிரிவு ( 11 ) - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள 
அதிகாரத்தினை பயன்படுத்தி ஏடூர் ஊராட்சி மன்றத் தலைவர் திரு . சி . மாரிமுத்து என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் 
பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262 (1)- ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 
திருவள்ளூர் மாவட்டம் , திருத்தணி வட்டம் , திருவாலங்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஜாகீர்மங்களம் 
ஊராட்சிமன்றத் தலைவர் பதவி நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

ந .க . எண் 4748 /09/ 43/உ . இ .(ஊ ).) 
No . VI(2 )/ 460 ( a - 2)/ 2010 . 

திருவள்ளூர் மாவட்டம் , திருத்தணி வட்டம் , திருவாலங்காடு ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஜாகீர்மங்களம் ஊராட்சி மன்றத் 
தலைவர் திருமதி இரா . பத்மா ராமு என்பவர் ஊராட்சிப் பகுதியில் மனைப்பிரிவுகளுக்கு நகர ஊரமைப்பு இயக்குநரின் ஒப்புதல் 
இல்லாமல் தன்னிச்சையாக தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்து வீட்டுமனை அங்கீகாரம் வழங்கி 
ஊராட்சிக்கு நிதியிழப்பீடு ஏற்படுத்தியது , ஊராட்சி நிதியில் ரூ . 4 , 09, 930 / - ஐ விதிமுறைகளை கடைபிடிக்கப்படாமல் நிதி இழப்பு 
செய்தமைக்காக தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 205 உட்பிரிவு 11 - ல் ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
மாவட்ட ஆட்சித் தலைவருக்கு அளிக்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி ஜாகீர்மங்களம் ஊராட்சி மன்றத் தலைவர் திருமதி இரா. பத்மா ராமு 
என்பவரை ஊராட்சி மன்றத் தலைவர் பதவியிலிருந்து நீக்கம் செய்து இதன்மூலம் அறிவிக்கை செய்யப்படுகிறது . 

இந்த அறிவிக்கை தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் , 1994 , பிரிவு 262 (1) - ன்படி தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து அமுலுக்கு வரும் எனத் தெரிவிக்கப்படுகிறது . 


T . P . ராஜேஷ் , 
திருவள்ளூர் , 

ஊராட்சிகளின் ஆய்வாளர் மற்றும் 
2010 அக்டோபர் 1 . 

மாவட்ட ஆட்சித்தலைவர் . 
தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 
DTP - VI - 2 Ex. ( 302 ) 


